கடவுள் துணை . 
ஆத் திரையர் பேராசிரியர் 639 

அருளிய 
தொல்காப்பியப் பொதுப்பாயிரம் 

மூலமும் உரையும் . 


வை 


கும்பகோணம் வாணாதுறை ஹை ஸ்கூல் 
தலைமைத் தமிழ்ப் பண்டிதர் 

திருப்புறம்பயம் 
வை . சதாசிவப்பண்டாரத்தாரவர்களால் 

பரிசோதிக்கப்பட்டு 


ஷையூர் 
சொ . சிவாநந்தம் பிள்ளையால் 

பதிப்பிக்கப்பட்டன . 


ஸ்ரீ கோமளாம்பா பிரஸ் , 

கும்பகோணம் . 


1923 . 


கடவுள் துணை . 


முகவுரை . 


இப்பொதுப்பாயிரம் இயற்றியவர் ஆத் 
| திரையர் பேராசிரியர் என்பார் . இஃது ஆசிரி 
பயர் சிவஞானமுனிவர் அருளிய தொல்காப்பி 
யப் பாயிரவிருத்தியானும் சங்கர நமச்சிவாயப் 
புலவர் அருளிய நன்னூல் விருத்தியானும் இனி 
துணரப்படும் , அன்றியும் இச்செய்தி தொல் 
காப்பிய மரபியலுரையிலும் அவ்வுரையாசிரிய 
ரால் குறிக்கப்பெற்றுள்ளது . 

இதுகாறும் ஆராய்ந்து கண்டவளவில் 
தமிழ் நூற்களில் பேராசிரியர் எனக் குறிக்கப் 
பெற்றோர் மூவருளர் . அவர்களுள் , யாப்பருங் 
கலவிருத்தியின் ஆசிரியராகிய குணசாகரனா 
சால் , பிறைநெடுமுடிக் கறைமிடற்றானார் 
பெயர் மகிழ்ந்த பேராசிரியர் எனவும் , நீர் 
மலிந்த வார்சடையோன் பேர் மகிழ்ந்த பேரா 
சிரியர் எனவும் , காமவேளைக் கறுத்தபுத் 
தேள் நாமந்தங்கிய நல்லாசிரியர் : 

எனவும் , 


. 


ii 


இன்னும் பலவாறாகவும் சிறப்பிக்கப்பெற்றவர் 
ஒருவர் . எஞ்சிய இருவருள் , ஒல்காப்பெரு 
மைத் தொல்காப்பியத்திற்கும் , எட்டுத் தொ 
கையில் இரண்டாவதாகிய குறுந்தொகையில் 
380 பாடல்களுக்கும் , போதவூர் மேவிய வாத 
வூரடிகள் அருளிய திருச்சிற்றம்பலக் கோவை 
யார்க்கும் உரைகண்ட நல்லறிவுடைய தொல் 
பேராசிரியர் ஒருவர் . மற்றையோர் இப்பொ 
துப்பாயிரச் சூத்திரம் இயற்றிய ஆத்திரையர் 
பேராசிரியர் என்பார் . இம்மூவருள் யாப்பருங் 
கலவிருத்தியின் ஆசிரியரால் குறிக்கப்பெற்ற 
பேராசிரியரைப் புகழ்வனவாக வமைந்துள்ள 
அடைமொழித் தொடர்களெல்லாம் இவர் சிவ 
பெருமானது திருப்பெயர்களுள் ஒன்றைக் 
கொண்டவராயிருத்தல் வேண்டு மென்பதை 
நன்கு விளக்குகின்றன . யாப்பருங் கலவிருத்தி 
வரையப்பெற்றிருக்கும் சில ஏடுகளில் , பேரா 
சிரியர் என்றிருத்தற்குரியவிடங்களில் மயேச் 
சுரனார் என்று எழுதப்பெற்றிருக்கிறதென்பது 
அந்நூலின் பதிப்பாசிரியரது முன்னுரையால் 
புலப்படுகின்றது . அன்றியும் ஆசிரியர் குண 
சாகரனார் தமது யாப்பருங்கலவிருத்தியுரை 
யில் பேராசிரியரது சூத்திரங்கள் என்று எடுத் 


iii 


துக்காட்டியவற்றையே யாப்பருங்கலக்காரி 
கையின் உரையிலும் எடுத்துக்காட்டி அவை 
மயேச்சுரனாரது சூத்திரங்கள் என்று குறித் 
துள்ளனர் . ஆகவே , சிவபெருமானுக்குரிய 
அடைமொழித் தொடர்களோடு யாப்பருங் 
கலவிருத்தியிற் கூறப்படும் பேராசிரியர் யாப் 
பிலக்கணம் அருளிய மயேச்சுரனார் என்பது 
நன்கு துணியப்படும் . 

இனி , யாப்பருங்கலவிருத்தியிற் கண்ட 
பேராசிரியரது சூத்திரங்கள் , தொல்காப்பியம் 
செய்யுளியல் உரையால் அறியக்கிடக்கும் பே 
ராசிரியர் கொள்கைகள் சிலவற்றோடு முரண் 
படுகின்றன . இதனால் , யாப்பருங்கலவிருத்தி 
யிற்கண்ட பேராசிரியர் தொல்காப்பியத்திற்கு 
உரைகண்ட பேராசிரியர் அல்லரென்பது 
இனிது புலனாகின்றது . ஆகவே , இவ்விருவரும் 
வேறு வேறு புலவராவார் . 

தொல்காப்பியம் மரபியலிலுள்ள , ஒத்த 
சூத்திரம் என்ற முதற்குறிப்புடைய சூத்தி 
ரத்தினுரையில் பேராசிரியர் , இப்பொதுப்பா 
யிரச்சூத்திரம் அருளிய ஆத்திரையர் பேரா 
சிரியரைக் குறித்துள்ளனர் . ஆண்டு , இவ்வுரை 
யாசிரியர் 

எழுதுவது , “ அவை வருமாறு , ..... 


iy 


வடவேங்கடந் தென்குமரி என்னுஞ் சிறப்புப் 
பாயிரஞ் செய்தார் பனம்பாரனார் எனவும், 
வலம்புரி முத்திற் குலம்புரி பிறப்பும் என்னும் 
பொதுப்பாயிரஞ் செய்தான் ஆத்திரையன் 
பேராசிரியன் எனவும் பாயிரஞ் செய்தார் 
பெயர் கூறியவாறு ” என்பது . இவ்வுரைப் பகு 
தியில் சிறப்புப் பாயிரஞ்செய்தார் பனம்பார 
னார் என இவ்வாசிரியரது இயற்பெயரோடு 
தலைமைச் சிறப்புணர்த்தும் , ஆர் விகுதியும் 
புணர்த்திக் கூறியுள்ள இவ்வுரையாசிரியர் 
பொதுப்பாயிரஞ் செய்தாரைக் குறிக்குங்கால் 
அங்கனம் ஆர் விகுதி புணர்த்தாது பேரா 
சிரியன் என்றே கூறியுள்ளனர் . இதனை நுணு 
கியாராயின் , இவ்வுரையாளர் தம்மையே அங் 
இனம் படர்க்கையில் வைத்துக் கூறியுள்ளன 
ரோவென்று கருதற்கிடந்தருகின்றது . அன் 
றியும் , இப்பொதுப்பாயிரச் சூத்திரத்தையும் 
இதன் உரையையும் எழுதியவர் ஆத்திரையர் 
பேராசிரியர் என்று இவை எழுதப்பெற்றுள்ள 
ஏடுகளில் வரையப்பட்டிருக்கிறது . பொதுப் 
பாயிரச் சூத்திரத்திற்குத் தாம் உரை வரைந் 
துள்ள செய்தியைத் தொல்காப்பியத்திற்குரை 
கண்ட பேராசிரியர் , மரபியலுரையில் 


Y 


குறித்துள்ளனர் . இவற்றால் தொல்காப்பி 
யத்திற்குரைகண்ட பேராசிரியரும் ஆத்திரை 
யர் பேராசிரியரும் இருவர் அல்லரென்பது 
இனிது பெறப்படுகின்றது . ஆகவே , இவ்விரு 
வரும் ஒருவரேயாவரென்பது தேற்றம் . 

இனித் தொல்காப்பியத்திற்குரைகண்ட 
பேராசிரியரே , ஆசிரியர் தொல்காப்பியனார் 
மரபியலில் நூலிலக்கணம் கூறியுள்ளமையால் 

னையொழித்து அவர் கூறாது விடுத்த ஈவோ 
ன்றன்மை , ஈதலியற்கை , கொள்வோன் றன்மை 
கோடன்மரபு எனும் நான்கின் இலக்கணங்க 
ளையும் அறிவுறுத்துவான் இப்பொதுப்பாயிரச் 
சூத்திரத்தை உரையுடன் இயற்றிவைத்துள் 
ளனரெனக் கோடலே பொருத்தமுடைத்து . 

இனி , இவ்வுரையாசிரியர் எக்காலத்தே 
இத்தமிழகத்தில் வாழ்ந்தவரென்பதை ஆராய் 
வாம் . தமிழ்நாவலர் சரிதையில் , பேராசிரியர் 
நேமிநாதர் பட்டோலை பிடிக்க ஒட்டக்கூத்தர் 
பாடியது என்ற தலைப்பின் கீழ் ஒரு பாடல் 
காணப்படுகிறது . இதனால் பேராசிரியரும் ஒட் 
டக்கூத்தரும் ஒரே காலத்தவரென்பது பெறப் 
படுகின்றது . அன்றியும் , பேராசிரியர் , தொல் 
காப்பியம் செய்யுளியல் உரையில் மடலையும் 


vi 


உலாவையும்பற்றி வரைந்துள்ள குறிப்புக்கள் 
இவர் ஒட்டக்கூத்தர் காலத்தினராயிருத்தல் 
வேண்டுமென்பதை விளக்குகின்றன . கவிச்சக் 
கரவர்த்தியாகிய ஒட்டக்கூத்தர் , விக்கிரமசோ 
முன் , அவனது மகனாகிய இரண்டாங் குலோத் 
துங்க சோழன் , அவனது மகனாகிய இரண் 
டாம் இராஜராஜசோழன் இவர்கள் காலத்து 
வாழ்ந்தவரென்பது இவர் அம்மூன்று சோழ 
மன்னர்மீதும் மூன்றுலாக்கள் பாடியுள்ளமை 
யானே நன்கறியப்படுகின்றது . எனவே , இந்நல் 
லிசைப்புலவரதுகாலம் அம்மூவேந்தரது ஆட் 
சிக்காலமாகிய கி . பி . 1118 - க்கும் 1178 - க்கும் 
இடைப்பட்டதாதல்வேண்டும் . இக்காலத்தே 
தான் தொல்காப்பியத்திற்குரைகண்டவரும் 
இப்பொதுப்பாயிரத்தை உரையுடன் இயற்றி 
யவருமாகிய நமது பேராசிரியர் வாழ்ந்தவரா 
வர் . ஆகவே , இவ்வாசிரியரது காலம் கி . பி . 
பன்னிரண்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதி 
யாகும் என்க . 

இவ்வாசிரியரது இயற்பெயர் ஊர் முதலி 
யவற்றை அறிவிக்கும் கருவிகள் இதுகாறுங் 
கிடைத்திலவாதலின் அவற்றை அறிந்துகொள் 
ளக்கூடவில்லை. 


vii 


இப்பொதுப்பாயிரவுரைப் பிரதியொன்று 
திருவாரூர் அரசாங்க உயர் தரக் கலாசாலையின் 
தமிழாசிரியரும் எனது நண்பருமாகிய மணக் 
கால் திருவாளர் செ . முத்துரத்த முதலியார் 
அவர்களிடமிருந்து சில ஆண்டுகட்கு முன்னர்க் 
கிடைத்தது . 

இதனோடு ஒப்புநோக்குதற்கு 
வேறு பிரதி பெற முயன்றும் கிடைக்கவில்லை . 
வேறு பிரதிக்காகக் காலந்தாழ்த்துவதிற் பய 
னில்லை யென்றுணர்ந்து , கிடைத்த பிரதியை 
யிறவாது காத்தல்வேண்டி , இதனை ஒருவாறு 
ஆராய்ந்து வெளியிடத் துணிந்தேன் . 

இதன் பெருமையை யுணர்ந்துள்ள நல் 
லறிஞர் எனது அறியாமையினால் இப்பதிப்பிற் 
காணக்கிடக்கும் குற்றங்களை எனக்கு அறிவிப் 
பதோடு இதனை ஆராய்ந்து வெளியிடத் துணி 
ந்த எனது தறுகண்மையைப் பொறுத்தருள 
வும் வேண்டுகிறேன் . 

இவ்வுரைப் பிரதியை எனக்கு அன்புடன் 
உதவிய நண்பர் திரு . செ . முத்துரத்த முதலியார் 
அவர்களையும் இப்பதிப்பின் செலவை அன்பு 
டன் ஏற்றுக்கொண்டு விரைவில் இதனை அச் 
சியற்றி வெளிப்படுத்தியவரும் என்பால் 
பேரன்புடையவருமாகிய திருப்புறம்பயம் 


viil 


திரு . சொ . சிவாநந்தம் பிள்ளை அவர்களையும் என் 
றும் மறவேன் . 

மக்களது நன்முயற்சிகட்குத் துணையா 
யிருந்து அவற்றை இனிது முடிப்பித்தருளும் 
எல்லாம்வல்ல இறைவனது திருவடித் தாமரை 
களை வாழ்த்தி வணங்குகின்றேன் . 
கும்பகோணம் , 

இங்கனம் , 
15-1-23 . தி வை . சதாசிவப்பண்டாரத்தார் , 

தலைமைத் தமிழ்ப் பண்டிதர் , 

வாணாதுறைைஹை ஸ்கூல் . 


கடவுள் துணை , 
தொல்காப்பியப் பொதுப்பாயிரம் 

மூலமும் உரையும் . 


டு 


வலம்புரி முத் திற் குலம்புரி பிறப்பும் 
வான்யா றன்ன தூய்மையும் வான்யாறு 
நிலம்படர்ந் தன்ன நலம்பட ரொழுக்கமுந் 
திங்க ளன்ன கல்வியுந் திங்களொடு 
ஞாயி றன்ன வாய்மையும் யாவது 
மஃகா வன்பும் வெஃகா வுள்ளமுந் 
துலைநா வன்ன சமநிலை யுளப்பட 
வெண்வகை யுறுப்பின ராகித் திண்ணி தின் 

வேளாண் வாழ்க்கையுந் தாஅ ளாண்மையு 
க 0 முலகிய லறிதலு நிலை இய தோற்றமும் 

பொறையு நிறையும் பொச்சாப் பின்மையு 
மறிவு முருவு மாற்றலும் புகழுஞ் 
சொற்பொருளுணர்த்துஞ் சொல்வன்மையுங் 

கற்போர் நெஞ்சங் காமுறப் புனைதலு 
கரு மின்னோ ரன்ன தொன்னெறி மரபினர் 


2 


பன்னருஞ் சிறப்பி னல்லா சிரிய 
ரறனே பொருளே யன்பெனு மூன்றின் 
றிறனறி பனுவல் செப்புங் காலை 

முன்னர்க் கூறிய வெண்வகை யுறுப்பினு 
20 ளேற்பன வுடைய ராகிப் பாற்படச் 
சொல்லிய பொருண்மை சொல்லியாங் 

( குணர்தலுஞ் 
சொல்லிய வகையொடு சூழ்ந்துநன் கறிதலுந் 
தன்னோ ரன்னோர்க்குத் தான்பயன் படுத 

[ லுஞ் 
செய்ந்நன்றி யறிதலுந் தீச்சார் வின்மையு 
ரு மடிதடு மாற்ற மானம்பொச் சாப்புக் 
கடுநோய் சீற்றங் களவே காம 

[தலு 
மென்றிவை யின்மையுஞ் சென்றுவழி படு 
மறத்துறை வழாமையுங் குறிப்பறிந் தொழு 

[ கலுங் 
கேட்டவை நினைத்தலும் பாடம் போற்றலு 
மீட்டவை வினவலும் விடுத்தலு முரைத் 
முடைய ராகி நடையறிந் தொழுகு ( தலு 
நன்மா ணாக்க ரென்ப மண்மிசைத் 

தொன்னூற் பரவைத் துணிபுணர்ந் தோரே . 
என்றது பொதுப்பாயிரம் . 


3 


எந்நூலுரைப்பினும் அந்நூற்குப் பாயிர 
முரைக்க வென்ப்து மரபாகலிற் பாயிரமுரைத் 
தே நூலுரைக்கப்படும் . என்னை ? ஆயிர முகத் 
தா னகன்ற தாயினும் - பாயிர மில்லது பனுவ 
லன்றே " என்பதாகலின் . பொதுப்பாயிரமென்ற 
வதனானே சிறப்புப்பாயிரமும் பெற்றாம் . அவை 
அவ்வந்நூல்களிற் கண்டுகொள்ளப்படும் . 

ப்பொதுப்பாயிரம் என்னுதலிற்றோவெ 
னின், ஈவோன்றன்மையு மீதலியற்கையுங் கொள் 
வோன்றன்மையுங் கோடன் மரபுங் கூறுத னுத 
லிற்று . என்னை ? “ ஈவோன்றன்மை ஈதலியற்கை 
கொள்வோன்றன்மை கோடன்மரபென - வீரி 
ரண் டென்ப பொதுவின் றொகையே " என்றா 
ராகலின் . அங்ஙனம் பொதுவுஞ் சிறப்புமென் 
றிருவகைப்பட்டது பாயிரமென்றார்க்குப் பாயி 
ரமென்ற பொருண்மை என்னையெனின் , பாயி 
ரம் , புறவுரை , முகவுரை , தந்துரை , அணிந்துரை, 
பதிகம் , நூன்முகம் , புனைந்துரை,( என்பன) ஒரு 
பொருட்கிளவி ; இவையெல்லாம் காரணப் பெ 
யர் ; அப்பாயிரந்தான் நூலோ நூலின் வேறோ 
வெனின் , நூலின் வேறெனப்படும் . அஃதே 
யெனின் கேட்பான் புகுந்தோன் நூல்கேளா 


4 


னாய்ப் புறவுரைகேட்கப் பயந்ததென்னையெனி 
ன் , பாயிரங்கேட்டார்க்கன்றி . நூல்கேட்கலா 
காது ; என்னை ? நூல் கேட்கப்படுமாசிரியனையு 
நூல் சொல்லு முறைமையினையும் அறிந்து தாம் 
நூல் கேட்கப்படுவோ ராதலு முணராது நூல் 
கேட்பவேயெனிற் கல்லார்பக்கங் காலமுமிட 
னுமறியாது எல்லாருமவ்வாற்றான் நூல் கேட் 
கத் தொடங்குவார் . ஆகவே பயந் தலைப்படாது 
பலரானு மெள்ளப்படுமென்பது ; அதனாலீவோ 
ன்றன்மையும் ஈதலியற்கையுங் கொள்வோன் 
றன்மையுங் கோடன்மரபும் உணர்ந்தே நூல் 
கேட்கவேண்டுமென்பது ; அல்ல தூ உம் நூல் 
உலகத்தினின்று நிலவல்வேண்டில் ஆசிரியரும் 
மாணாக்கருமாகி யொருவரொருவர்க்குரைத்து 
நடைகாட்டல் வேண்டும் ; ஆகவே , அவ்வா 
சிரியரையு மாணாக்கரையு மின்னராகல் வேண்டு 
மெனவும் , அவ்வாறு கற்பிக்கவும் இவ்வாறு 
கேட்கவும் வேண்டுமெனவுங் கூறுதல் என் 
நூற்கு முபகாரமுடைத்து . அதனானும் பாயி 
ரம் கூறல் வேண்டுமென்பது ; மற்றுச் சிறப் 
புப்பாயிரம் எற்றுக்கோவெனின் , அதனது 
பய னுமாண்டே கூறுதும் . அவ்விருவகைப் 
பாயிரமும் மாடத்தினை யூடுகாண்பார்க்கு 


5 


வாயின் மாடம்போல நூலின் வேறாயு நூலுணர் 
வார்க்கின்றியமையாவாயினவென்பது ; மற்றுப் 
பொதுப்பாயிரம் என்ற பொருண்மையென்னை 
எனின் , தன்னால் உரைக்கப்படு நூற்குச்சிறந்த 
தெனப்படா தெல்லா நூற்கும் பொதுவாகத் 
தந்துரைக்கப்படுவதென்றவாறு . 

வலம்புரி முத்திற் குலம்புரி பிறப்பு மென் 
பது இலங்கு நீர்ப்பரப்பின் வளையை மீக்கூறிய 
வலம் புரி பயந்த நித்திலம்போலச் சிறப்புடை 
மரபிற் பிறப்பு மென்றவாறு . எனவே ஆசிரிய 
ரெனப் படுவார் இவ்வாறு குடிப்பிறந்தாராதல் 
வேண்டு மென்பது கருத்து . 

இனிக் கூறுவனவும்வர்க் கின்றியமையா 
தன ; என்னை ? 

வான்யா றன்ன தூய்மையு மென்பது நிலத் 
தியலாற் றிரியாத நீர்போலும் தூய்மையுமென் 
றவாறு . 

வான்யாறு நிலம்படர்ந்தன்ன நலம்படரொ 
ழுக்கமு மென்பது ஆகாயத்துக் கங்கையொ 
த்த வகலிடத்தோர்க்குத் தீர்த்தமாகி யிடை 
யறாதொழுகியாங் கொருவகையா னென்று 
மொழுகு மொழுக்கமு மென்றவாறு . 


6 


திங்களன்ன கல்வியு மென்பது திங்கள் 
போல வழிமுறை வளர்ந்து நிரம்பிய கல்வியு 


மென்றவாறு . 


அவாவின் 


திங்களொடு ஞாயிறன்ன வாய்மையு மென் 
பது எழுச்சியுந் தாழ்ச்சியு மென்றும் பொய் 
யாத திங்களு ஞாயிறும்போலத் திரிவுபடாத 
வாய்மையு மென்றவாறு . 

யாவதுமஃகாவன்பு மென்பது எவ்விடத் 
துஞ் சிறைபடா தவன்பு மென்றவாறு . அஃதா 
வது எல்லார்மாட்டும் அழுக்காறின்றி நிகழு 
முள்ள நிகழ்ச்சி . 

வெஃகாவுள்ளமு . மென்பது 
மையு மென்றவாறு . 

துலைநாவன்ன சமநிலையுளப்பட வென்பது 
துலாக்கோலது நாப்போல நட்டார்மாட்டும் 
பகைவர்மாட்டும் ஒப்பநிற்கு நடுவுநிலைமைப்பட 
வென்றவாறு . 

எண்வகை யுறுப்பினராகி யென்பது இச் 
சொல்லப்பட்ட வெண்வகை யுறுப்புமுடைய 
ராகி யென்றவாறு . மற்றும் நல்லாசிரியர் குண 
மின்னுங் கூறுவனவுளவன்றே . இவ்வெட்டினை 
யுந்துணிந்த தென்னையெனின் , இவற்றைப் புற 


த்திணையியலுள் அவைக்குரிய மாந்தர்க்குச் சிற 
ப்புறுப்பாக வோ தினாராசிரியர் தொல்காப்பிய 
னார் . * அஃது நோக்கி இவற்றை வேறு துணிந் 
தார் . இனிக் கற்பிக்குமாசிரியர்க் கின்றியமை 
யா தனகுணம் பிறவு முளவாகலி னவையும் 
வேறு கூறுகின்றாரென்பது . 

வேளாண் வாழ்க்கையு மென்பது விருந் 
தோம்பற்றொடக்கத் தில்வாழ்க்கையு மென்ற 
வாறு . இது சொல்லியகாரண மாணாக்கற்கோ 
ரிடுக்கண்வந்தஞான்று மவனைப் பாதுகாப்பது 
மாசிரியர்க்குக் கடனென்றவாறு . 

தா அளாண்மையு கென்பது மாணாக்கரை 
மிடியின்றிக் கற்பித்தலு மென்றவாறு . 

உலகியலறிதலு மென்பது சாதித்தருமமே 
யன்றி யுலகத் தருமமுமறிந்து உலகத்தோடொ 
ட்ட வொழுகும் ஒழுக்கமு மென்றவாறு . அத 
னது பயன் மாணாக்கர்க்கு நூலுரைக்குங்காற் 
கோள்கணீங்கிய நிறைமதி யேய்பக்கத்து நாளு 
மோரையு நல்லன தெரிந்து துளங்காவுள்ள 
மொடு கடவுள் வாழ்த்திக் கொள்வோனுணர் 

* தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்திணை 
யியல் சூத்திரம் 75 . 


8 


வகையறிந்து கொடுத்தற்றொடக்கத்தனவுடை 
யனாதல் வேண்டு மென்றவாறு . 

நிலை இய தோற்றமுமென்பது கடலுமலையும் 
போலப் பிறரால் அளத்தற்கரியனாகி எல்லாப் 
பொருளுந் தன்னகத்தடக்கி நிற்றலு மென் 
றவாறு . 

பொறையு மென்பது மலையுநிலனும்போ 
லப் பொறுக்கவல்லனாகையு மென்றவாது . 

நிறையு மென்பது மறைபுலப்படாமை 
நிறுக்கு முள்ளமு மென்றவாறு . 

பொச்சாப்பின்மையு மென்பது அற்றப்ப 
டாத செறிவுடைமையு மென்றவாறு . 

அறிவு மென்பது நன்றாயினுந் தீதாயினு 
மொன்றனை யுள்ள வகையா லுணர்வதல்லது நல் 
லதனைத் தீதாகவுந் தீயதனை நன்றாகவுங் கொள் 
ளாது செவ்வனுணர்தலு மென்றவாறு . 

உருவு மென்பது அலர்போலக் காண்பார் 
க்கினிதாகிய தோற்றமு மென்றவாறு . 

ஆற்றலு மென்பது எவ்விடத்துந் துளங் 
காது கேட்போர்க்குப் பயன்படுதலு மென்ற 
வாறு . 


B 


9 


கன் 


. புகழு மென்பது மணிபோல வின்னானென் 
றுலகறியப்படு மொளியுடைமையுமென்றவாறு . 

சொற்பொருளுணர்த்துஞ் சொல்வன்மையு 
மென்பது தன்னாலுணர்த்தப்படும் பொருள் 
மாணாக்கருக் கினிதுணருமாறு சொல்லும் வன் 
மையு மென்றவாறு. எனவே குண்டிகைப்பரு 
த்திபோலச் சொல்ல நினைந்தபொருள் சொல்ல 
மாட்டாதானு மடற்பனைபோல விடர்ப்படச் 
சொல்லுவானுங் கழற்குடம்போலத் தனக் 
குள்ளதெல்லா மொருகாலே சொல்லி மாணாக் 

மனங்கொள்ளாமை மயங்கக்கூறுவானு 
மல்ல னென்றவாறு . 

கற்போர் நெஞ்சங் காமுறப்புனைதலு மென் 
பது முடத்தெங்குபோல யான்வழிபடப் பிறர் 
க்குரைத்தா னென்றானும் யான் வழிபாடுபிழை 
த்தற்குக் கேடு- சூழ்ந்தானென்றானு நினையாமன் 
மாணாக்க ரன்பு செய்யப்படுதலு மென்றவாறு. 

இன்னோரன்ன தொன்னெறிமரபின ரென் 

இங்ஙனமோதியனபோலுந் தொன்னெறி 
யினைத் தமக்கிலக்கண மாகவுடையரென்றவாறு .. 

பல்பெருஞ்சிறப்பி னல்லாசிரிய ரென்பது 
நல்லாசிரிய ரல்லா தாரு முளர் . கற்பிக்கப்படா 


10 


தாரென்றது. பெற்றாம் . கற்கப்படு, மாசிரியர் 
நால்வரெனவும் , கற்கப்படாவாசிரியர் நால்வ 
ரெனவும் , அவர் தாம் , மலை , நிலம் , பூ , துலாக் 
கோல் , கழற்குடம் , மடற்பனை , முடத்தெங்கு , 
குண்டிகைப்பருத்தி யெனு மிவற்றோடொப்ப 
ரெனவுங்காட்டி இலக்கணங் கூறுவாருமுளர் . 
அவருள் , கற்கப்படாதார் ஆசிரியரெனப்படார் . 
என்னை ? அவர் நூற்குபகாரப்படாமையி னென் 
பது . கற்கப்படாத மாணாக்கருமவ்வாறே ஆரா 
யப்படாரென்பது . இனிக் கற்கப்படுமாசிரிய 
ரும் இந்நால்வகையான் வரையறுக்கப்படார் . 
என்னை ? எட்டுவகை நுதலியவவையகத் தானு 
மென்றோதினமையானு மற்றுமவர்க் கின்றிய 
மையாக்குணம் பலவாகலானுமென்பது . இனிக் 
கற்பிக்கப்படு மாணாக்கருமவ்வாறே வரையறை 
யின்மையின் இத்துணைப்பகுதியசென வரைய 
றுக்கப்படாரென்பது கொள்க என்றாராகலின் . 
ஈவோன் றன்மையென்புழி ஒருமைகூறியவாறு 
போல வீண்டு மொருமைகூற வமைவதனைப் 
பல்பெருஞ் சிறப்பி னல்லாசிரியரெனச் சிறப் 
பித்துப் பன்மைகூறிய தென்னையெனின் , ஓதப் 
பட்ட விலக்கண முழுது முடையாரைத் தலை 
யாயினாரெனவும் நல்லாசிரியர் மூவகைப்படுவ 


11 


ரென்பது 


சென்றற்குப் 

பல்பெருஞ் சிறப்பினல்லாசிரிய 
கொள்வோன்றன்மை 

யென்றாற் 
போல வாராதோவெனின் , வொருமைகூற 
வமைவதனை மாணாக்கரெனச் சிறப்பித்துப் 
பன்மை கூறுபவாகலான் அவர்க்கு மவ்வாறே 
தலை யிடை கடையென மூன்று பகுதியுங் 
கொள்க . 

* அறனே பொருளே யன்பெனு மூன்றி னென் 
பது அவ்வாசிரியராற் கற்பிக்கப்படுவா ரித்து 
ணைப் பகுதிய ரென்றவாறு . 

திறனறி பனுவல் செப்புங் காலை யென்பது 
இம்மூன்றுங் காரணமாக வொருவர்க் கறிவு 
தோன்ற நூலுணர்த்துங்காலை யென்றவாறு . 
அறனுதலிச்சொல்லப்படுவோ ராசான் மகனுந் 
தன் மகனும் வழிபடுவோர் முதலாயினாரும் ; 
என்னை ? அறனென்ப தொழுக்கமாதலின் ; பொ 
ருள் கருதிச் சொல்லப்படுவார் அரசன்மகன் 
முதலாக யாவராயினும் பொருள் கொடுப்போ 
ரென்றவாறு ; அன்பு கருதிச் சொல்லப்படு 
வோர் உரைகோளாளருந் தமரி லுறுப்பொத்த 
மாக்களுமென வித்தொடக்கத்தார் ; இனியவ 
ர திலக்கணங் கூறுகின்றவாறு . 


ர 


12 


முன்னர்க்கூறிய வெண்வகை யுறுப்பினு 
ளேற்பவை யுடையராகி யென்பது முன்னராசிரி 
யர்க் கோதப்பட்ட வெண்வகை யுறுப்பினுட்பட்ட 
கல்வியு நடுவுநிலைமையும் போல்வன சிலவொழி 
ந்து ஒழிந்தனவெல்லா முடையாராகல்வேண்டு 
மாணாக்கர்க் காசிரியர் திறனறி பனுவல் செப் 
புங்காலை யென்றவாறு . 

இன்னு மாணாக்கர்க் குரியனவே சொல்லு 
கின்றார் . 

பாற்படச் சொல்லிய பொருளைச் சொல்லி 
யாங் குணர்தலு மென்பது பூவையுங் கிளியும் 
போல வாசிரியன் சொன்னவகையானே யிது 
பொருளெனக் கொண்டுணர்தலு மென்றவாறு . 

இவ்வாசிரியனே நன்றுந் தீதுந் தெரிந்து 
ணர்த்தப்படார் . 

சொல்லிய வகையொடு சூழ்ந்து நன்கறிதலு 
மென்பது ஆசிரியனிவ்விரண்டு மிச்சூத்திரத்திற் 
குரையென் றுணர்த்தியக்கால் நன்று தீதென் 
றாராய்ந்து நன்றறிதலு மென்றவாறு . எனவே 
அன்னமும் பன்னாடையும் போலக் குற்றமுங் 
குணனும் வேறுபடுக்கவல்லா னென்றவாறு . 


13 


தன்னோ ரன்னோர்க்குத் தான் பயன்படுதலு 
மென்பது தன்னோ டொருசாலை மாணாக்கருக் 
டுத் தானொருபயன் படுதலு மென்றவாறு . 
அஃதாவது இனங்காக்கும் யானை போல வெல் 
லார்க்கும் நன்னெறி காட்டலும் பெருமிதப் 
படுந் துகடீர்க்குமாறுபோல விடர்ப்பட்ட 
பொருள்வயி னுணர்வும் அடுத் தினிது செலுத்த 
லும் வல்லா னென்றவாறு . 

செய்ந்நன்றியறிதலு மென்பது ஆசிரியனாற் 
பெற்றதனைக் குரங்கெறி விளாங்காய்போலக் 
கொள்ளா திவனாற்பெற்ற திதுவென்று கடைப் 
பிடித்தலு மென்றவாறு . 

தீச்சார் வின்மையு மென்பது கற்கத்தொ 
டங்கிய நூல் கிடப்ப மற்றொன்றின் மேன் மனம் 
வையாமையு மென்றவாறு . எனவே , எருமையுந் 
தோணியும் போனின்றுபயன் கொள்வுழிக் குன் 
றுவ செய்யாமையும் நின்றுழி நில்லாமற் பிற 
ரான் வேறிடத்துய்க்கப்படாமையு மென்ற 


வாறு . 


மடிதடுமாற்ற மானம் பொச்சாப்புக் - கடுநோய் 
சீற்றங் களவே காம - மென்றிவை யின்மையுமென் 
பது இவ்வெட்டு மில்லாமையு 
மடியென்பது உஞற்றின்மை . தடுமாற்றமென் 


மென்றலாறு . 


14 


பது நூல்கற்குங்காற் சிதைய வெல்லா நூலுள் 
ளுஞ் சிறிது தொடங்கித் தடுமாறுதல் ; மான 
மென்பது ஆசிரியர்க்குக் குற்றேவன் முதலான 
வற்றுக்கண் மானங்கோடல் . பொச்சாப் பென் 
பது ஆசிரியனையு நூலையுந் தெய்வம்போல மதி 
த்திருப்பச்செய்யா திகழ்ந்திருத்தல் . இவையுங் 
கல்விக் கிடையூறாகிய பெரும் பிணியுஞ் சின 
முங் களவுங் காமமு மென்றிவை யில்லாதாயுமி 


னென்றவாறு . 


சென்று வழிபடுதலு மென்பது மாணாக்கன் 
காலையெழுந்து பொழுதொடுசென்று வாவென 
வந்து சொல்லெனச்சொல்லிப் போவெனப் 
போகிப் பகலுமிரவும் பின்னுமுன்னு மகலா 
னாகி வழிபடுதலு மென்றவாறு . 

அறத்துறை வழாமையு மென்பது அங்க 
னம் வழிபடுங்கால் தன்னிலைமைக்கும் ஆசிரிய 
னிலைமைக்குந் தக்கவாற்றான் வழிபடுதலுமென் 
றவாறு . 

குறிப்பறிந் தொழுகலு மென்பது ஆசிரியன் 
சொல்லாது குறித்தனவாயின வெவையு மவன் 
குறிப்பறிந்து செய்தலு மென்றவாறு. 

கேட்டவை நினைத்தலும் பாடம் போற்றலு - 
மீட்ட்வை வினாதலும் விடுத்தலு முரைத்தல் 


15 


முடையராகி என்பது கேட்டபொருளைப்பின்னு 
மாராய்தலும் பாதுகாத்தலும் மறித்துப்பிறரை 
வினாவுதலும் வினாவுவார்க்கு விடைகூறுதலும் 
பிறர்க்குரைக்கு மியல்பு முடையாராகி யென்ற 


வாறு . 


நடையறிந்தொழுகு நன்மாணாக்க ரென்பது 
சொல்லப்பட்ட விலக்கணங்களொடு வழக்கறியு 
நன்மாணாக்கர் மூவகைப்படுவரென்று சொல் 
லுவா ராசிரிய ரென்றவாறு . 

மண்மிசைத் . தொன்னூற் பரவைத் துணி 
புணர்ந் தோரே என்பது உலகத்துப் பழைய 
நூற்பரப்புக்களிற் றுணிந்து பொருளுணர்ந்து 
துறைபோகுவ ரென்றவாறு. ஈவோன் றன் 
மையுமீதலியற்கையுங் கொள்வோன் றன்மையுங் 
கோடன்மரபு மென நான்கு மிப்பொதுப்பாயி 
ரத்துள்ளே கண்டுகொள்க . ஒழிந்தன வுளவா 
யினு முரையிற்கொள்க . 


பொதுப்பாயிரமுற்றும் . 


